﻿139. "அல்லாஹ் வைப் பற்றி எங்களிடம் தர்க்கம் புரிகிறீர்களா? அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கே. உங்கள் செயல்கள் உங்களுக்கே. நாங்கள் அவனுக்காகவே உளப்பூர்வமாகச் செயல்படுபவர்கள் ஆவோம்" என்று (நபியே!) கூறுவீராக!
140. அல்லது இப்ராஹீம், இஸ்மாயீல், இஸ்ஹாக், யஅகூப் மற்றும் (யஅகூபுடைய) வழித்தோன்றல்கள் ஆகியோர் யூதர்களாகவோ கிறித்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று கூறுகிறீர்களா? "நன்கறிந்தவர்கள் நீங்களா? அல்லது அல்லாஹ் வா?" என்று (நபியே) கேட்பீராக. அல்லாஹ் விடமிருந்து தமக்குக் கிடைத்துள்ள சான்றை மறைப்பவரைவிடப் பெரும் அநியாயக்காரர் வேறு யார்? நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  கவனிக்காமல் இல்லை.
141. அவர்கள் மறைந்துவிட்ட சமுதாயத்தார். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு. நீங்கள் தேடிக்கொண்டது உங்களுக்கு. அவர்கள் செய்துகொண்டிருந்தததைப் பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படமாட்டீர்கள்.
--------------------------------------------------------------
இணைவைப்பாளர்கள் புரிகின்ற விதண்டாவாதத்தை எவ்வாறு முறியடிப்பது என்று தன் நபிக்கு அல்லாஹ்  இங்கு வழிகாட்டுகின்றான். அந்த வகையில், "அல்லாஹ் வைப் பற்றி எங்களிடம் தர்க்கம் புரிகிறீர்களா?" என்று (நபியே!) கேட்பீராக" என்று முந்திய வசனத்தில் (139) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது ஓரிறைக் கோட்பாட்டிலும், அல்லாஹ் வுக்காக உளப்பூர்வமாகச் செயல்படுவதிலும், அவனுக்கு அடிபணிந்து, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி, அவனால் தடுக்கப்பட்டவற்றைக் கைவிடுவதிலும் எங்களிடம் நீங்கள் வீண் விவாதம் புரிகிறீர்களா? என்று கேட்பீராக.
அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். அதாவது எங்க(ள் விஷயங்க)ளிலும் உங்க(ள் விஷயங்க)ளிலும் முழு அதிகாரம் படைத்தவன் அவனே. இணை துணையற்ற ஏகனாகிய அவனே உளப்பூர்வமாக வழிபாடு செய்யப்படுவதற்குத் தகுதி படைத்தவன் ஆவான்.
"எங்கள் செயல்கள் எங்களுக்கு. உங்கள் செயல்கள் உங்களுக்கு" என்பதன் பொருளாவது: நாங்கள் உங்களை விட்டும், உங்களால் வழிபாடு செய்யப்படுகின்றவற்றைவிட்டும் விலகிவிட்டோம். அதைப் போன்றே நீங்களும் எங்களிடமிருந்து விலகிவிட்டீர்கள். இதையே வேறு வசனங்களில் அல்லாஹ்  பின்வருமாறு கூறுகின்றான்:
(நபியே) அவர்கள் உம்மைப் பொய்யரெனக் கருதினால், "எனது செயல் எனக்கு. உங்களது செயல் உங்களுக்கு. நான் செய்பவற்றிலிருந்து நீங்கள் விலகியவர்கள். நீங்கள் செய்பவற்றிலிருந்து நான் விலகியவன்" (10:41) என்று கூறிவிடுங்கள்.
(நபியே) அவர்கள் உம்மிடம் வாக்குவாதம் செய்தால், "அல்லாஹ் வுக்கே என் முகத்தை அடிபணியச் செய்துவிட்டேன். என்னைப் பின்பற்றியவர்களும் (அவ்வாறே செய்தனர்)" என்று கூறிவிடுங்கள். (3:20)
இப்ராஹீம் (அலை) அவர்கள் தொடர்பாக ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவருடைய சமுதாயத்தார் அவருடன் வாக்குவாதம் புரிந்தனர். அதற்கு அவர், "அல்லாஹ் வைக் குறித்து நீங்கள் என்னிடம் வாக்குவாதம் புரிகிறீர்களா?" என்று கேட்டார். (6:80)
மற்றொரு வசனத்தில், "இப்ராஹீமிடம் அவருடைய இறைவன் தொடர்பாக வாக்குவாதம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா?" என்று அல்லாஹ்  கேட்கின்றான். (2:258)
அதைப் போன்றே இந்த (139ஆவது) வசனத்திலும், "எங்களின் செயல்கள் எங்களுக்கு. உங்கள் செயல்கள் உங்களுக்கு. நாங்கள் அவனுக்காகவே உளப்பூர்வமாகச் செயல்படுபவர்கள் ஆவோம்" என்று கூறிவிடுமாறு அல்லாஹ்  கட்டளையிட்டுள்ளான்.
அதாவது எங்களிடமிருந்து நீங்கள் விலகியதைப் போன்று உங்களிடமிருந்து நாங்கள் விலகிவிட்டோம். வழிபாடுகளிலும் அடிபணிவதிலும் நாங்கள் அல்லாஹ் விற்காகவே உளப்பூர்வமாகச் செயல்படுபவர்கள் ஆவோம்.

அறிந்தவர்கள் நீங்களா? அல்லாஹ் வா?  
----------------------------------------
அடுத்து அந்த வேதக்காரர்கள், இப்ராஹீம் (அலை) அவர்கள் உள்ளிட்ட நபிமார்களும் (யஅகூபுடைய) வழித்தோன்றல்களும் தங்களுடைய யூத மதத்தை அல்லது கிறித்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று வாதித்தனர். அவர்களுக்கு மறுப்புத் தெரிவிக்கும் வகையில், "நன்கறிந்தவர்கள் நீங்களா? அல்லது அல்லாஹ் வா? என்று (நபியே) கேட்பீராக" என அடுத்த வசனத்தில் (140) அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ் தான் நன்கறிந்தவன். அந்த நபிமார்கள் யூதர்களாகவோ கிறித்தவர்களாகவோ இருந்ததில்லை.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: இப்ராஹீம் யூதராகவோ கிறித்தவராகவோ இருக்கவில்லை. மாறாக, உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாகவே இருந்தார். இணைவைப்பாளர்களில் ஒருவராக அவர் இருக்கவில்லை. (3:67)
அடுத்து "அல்லாஹ் விடமிருந்து தமக்குக் கிடைத்துள்ள சான்றை மறைப்பவரைவிடப் பெரும் அநியாயக்காரர் வேறு யார்?" என்று அல்லாஹ்  கேள்வி எழுப்பியுள்ளான்.
இது தொடர்பாக ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அந்த வேதக்காரர்கள் தமக்கு வந்த இறைவேதத்தில், "சன்மார்க்கம் என்பது இஸ்லாம்தான்; முஹம்மத் (ஸல்) அவர்கள் அல்லாஹ் வின் தூதர்தான்; இப்ராஹீம், இஸ்மாயீல், இஸ்ஹாக், யஅகூப் (அலை) மற்றும் (யஅகூபுடைய) வழித்தோன்றல்கள் ஆகியோர் யூத மதத்திலிருந்தும் கிறித்தவ மதத்திலிருந்தும் விலகியவர்கள்" என்றெல்லாம் ஓதிக்கொண்டுதான் இருந்தனர்; அல்லாஹ் விடம் உறுதிமொழி கூறி, தமக்குத்தாமே அதை விண்ணப்பிக்கவும் செய்தனர். ஆனால், அதை முற்றிலுமாக மறைத்துவிட்டனர்.
அடுத்து "நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  கவனிக்காமல் இல்லை" என்று இவ்வசனம் கூறுகிறது. இது ஒரு கண்டனமாகவும் கடுமையான எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளது. அல்லாஹ்  உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் துல்லியமாக அறிகின்றான். அதற்காக அவன் உங்களுக்குப் பிரதிபலன் வழங்குவான் என்பது இதன் கருத்தாகும்.

அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு 
---------------------------------------
அடுத்த வசனத்தில் (141), "அவர்கள் மறைந்துவிட்ட சமுதாயத்தார். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு. நீங்கள் தேடிக்கொண்டது உங்களுக்கு" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான். அதாவது அவர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களாவர். அவர்களின் செயல்கள் அவர்களுக்குரியவை. உங்களுடைய செயல்கள் உங்களுக்குரியவை.
"அவர்கள் செய்ததைப் பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படமாட்டீர்கள்". அதாவது (வாழ்ந்து மறைந்துவிட்ட) அந்த முன்னோர்களைப் பின்பற்றாமல், வெறுமனே அவர்களுடன் நீங்கள் சொந்தம் கொண்டாடுவதால் மட்டும் உங்களுக்கு எவ்விதப் பயனும் ஏற்பட்டுவிடப்போவதில்லை. எனவே, அவர்களுடனான உங்களின் உறவுமுறையை வைத்து (வெற்றி பெற்றுவிடலாம் என்று எண்ணி) ஏமாந்துவிடாதீர்கள். அவர்களைப் போன்று நீங்களும் அல்லாஹ் வின் உத்தரவுகளுக்குக் கட்டுப்படுவோராகவும், நற்செய்தி கூறி, எச்சரிக்கை விடுப்பவர்களாக அனுப்பப்பெற்ற இறைத்தூதர்கள் அனைவரையும் பின்பற்றுவோராகவும் திகழ வேண்டும்.
ஏனெனில், ஒரு நபியை மறுத்தவர் அனைத்து இறைத்தூதர்களையும் மறுத்தவராகவே கருதப்படுவார். அதிலும் குறிப்பாக, அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் விடமிருந்து ஜின் மற்றும் மனித இனத்தார் அனைவருக்கும் பொதுவான தூதராக அனுப்பப்பெற்ற, இறுதி இறைத்தூதரும், இறைத்தூதர்களுக்குத் தலைவருமான முஹம்மத் (ஸல்) அவர்களை மறுத்தவர் நிச்சயமாக அனைவரையும் மறுத்தவராகவே கருதப்படுவார்.
